﻿265.அல்லாஹ் வின் திருப்தியை எதிர்பார்த்து, தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கையோடு தம் செல்வங்களைச் செலவிடுவோரின் நிலையானது, உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு தோட்டத்தின் நிலையை ஒத்திருக்கிறது.அதில் கனமழை பொழியும்போது இரு மடங்கு பலனைத் தருகிறது.அதில் கனமழை பெய்யாவிடினும் தூறலே (போதும்).நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  பார்க்கின்றவன் ஆவான்.
------------------------------------------------
அல்லாஹ் வின் திருப்தியை எதிர்பார்த்துத் தம் செல்வங்களைச் செலவு செய்யும் இறைநம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்  இந்த வசனத்தில் ஓர் உதாரணம் கூறுகின்றான்.

நல்ல தர்மமும் உயரமான தோட்டமும் 
---------------------------------
அல்லாஹ் வின் திருப்தியை எதிர்பார்த்து, தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கையோடு தர்மம் செய்வோரின் நிலையானது, உயரமான இடத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பாகும்."உறுதியான நம்பிக்கையோடு" என்றால், தாம் செய்யும் தர்மத்திற்கு இறைவன் நிறைவான பலனை நிச்சயமாக அளிப்பான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று பொருள்.
இதற்கு எடுத்துக்காட்டாக, "நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமளான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்..." என்ற நபிமொழியைக் கூறலாம்.
அல்லாஹ் தான் நோன்பைக் கடமையாக்கினான்; அதற்கான பலன் அல்லாஹ் விடம் நிச்சயமாகக் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்று பொருள்.
"உயராமான இடம்" என்பதைச் சுட்ட "ரப்வத்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது.இதற்கு "பூமியின் உயரமான பகுதி" என்றே பெரும்பாலோர் பொருள் கூறியுள்ளனர்.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்களும் "ஆறுகள் ஓடக்கூடிய உயரமான பகுதி" என்று பொருள் கூறியுள்ளனர்.
"அதில் பெருமழை பொழியும்போது இரு மடங்கு பலனைத் தருகிறது".அதாவது மற்றத் தோட்டங்களைவிட இத்தோட்டம் இரு மடங்கு கனிகளையும் விளைச்சலையும் தரும்."அதில் கனமழை பெய்யாவிடினும் தூறலே (போதும்)".
உயரமான மலைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் கனமழை பெய்யாவிட்டாலும் தூறல் விழுந்தாலே போதும்.அத்தோட்டம் எப்போதும் கனிகளைக் கொடுத்துக்கொண்டேயிருக்கும்.
ஆக, பெருமழையோ, சிறு துளியோ எது வந்தாலும் போதும்; பலன் நிச்சயம்.அப்படித்தான் இறைநம்பிக்கையாளர்கள் புரியும் நற்செயல் ஒருபோதும் வீணாகாது.அல்லாஹ்  அதை ஏற்று அதன் நன்மைகளைப் பெருக்கிக்கொண்டேயிருப்பான்.ஒவ்வொருவரின் செயலுக்கேற்ப பலன் கிடைக்கும்.““நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  பார்க்கின்றவன் ஆவான்" என இறுதித் தொடர் குறிப்பிடுகிறது.அதாவது தன் அடியார்கள் புரியும் எந்தச் செயலுமே அல்லாஹ் வின் பார்வையிலிருந்து மறைந்துவிடாது.
